(1) 


கதம்ப வர சாரிணீம்‌ க்க 
நிதம்பஜிதபூதராம்‌ ஸுரநிதம்பிநீபூஜிதாம்‌ | 

நவாம்புருஹலோசநாம்‌ அபிநவாம்புத சயாமலாம்‌ 
தரிலோசன குடும்பிநீம்‌ கரிபுரஸுந்தரீமாசரயே ॥ 


கதம்பவனததில்‌ வரசிப்பவளும்‌, முனிவர்களாதிய 
தம்ப வனத்திற்கு மலர்ச்சியை யளிக்கும்‌ முகில்‌ கூட்டமெனக்‌ 
கழ்பவளும்‌, மலைபோல்‌ திகழும்‌ கடிபாகத்தையுடைய 
ரூம்‌, தேவ மங்கையர்‌ வழிபட நிற்பவளும்‌, புதுத்தாமரை 
யாத்த கண்களைகளையுடையவளும்‌, புதிய நீருண்ட மேகம்‌ 
பான்று கருமேனியுடையவளும்‌, முக்கண்ணர்‌ மனையாளு 
ரன தரிபுரசுந்தரினய சரணடைகிறேன்‌. | 
(2) 


| 


ri ப்தி | 
கதம்பவந வாஸினீம்‌ கனகவலலக்‌ தாரிணீம்‌ 
மஹாஹமணிஹாரிணீம்‌ 
முகஸ்முல்லஸதவாருணீம்‌ । 
குயாவிபவ காரிணீம்‌ விசதரோசனாசாரிணீம்‌ 
தரிலோசன குடும்பினீம்‌ த்ரிபுரஸுந்தரீமாச்ரயே ॥ 
6 


கதம்பவனத்தில்‌ வசிப்பவளும்‌, தங்க வீணை தாங்கிய 
யளும்‌, மதிப்பு மிக்க மாணிக்ய ஹாரம்‌ பூண்டவளும்‌, வாயில்‌ 
கமழும்‌ வாருணி கொண்டவளும்‌, பக்தர்களுக்கு கருணை 
ராலிப்பவளும்‌, தெளிவான கோரோசனை திலகம்‌ கொண்ட 
வளும்‌, முக்கணர்மனையாளுமாகிய த்ரிபுர சுந்தரியை சரண்‌ 
பகுகிறேன்‌. 


(3) 


கதம்பவனசாலயா குசப்ரோல்லன்மாலயா 
குசோபமிதசைலயா குருகருபாலஸத்வேலயா । 
I மதாருணகபோலயா மதுரக்க வாசாலயா 

கயாபி கனலீலயா கவசிதா வயம்‌ வீலயா ॥ 


கதம்ப வனக்தில்‌ குடிகொண்டதும்‌, மலையையொத்த 
மார்பகுங்களையுமையதும்‌, அம்மார்பகங்களில்‌ துவளும்‌ 
மாலைகளுடன்‌ அளவில்லாத கருணையின்‌ எல்லையோ எனத்‌ 
திகழ்வதும்‌, வாருணி மதத்தால்‌ செவ்வேறிய கன்னங்களை 
யுடையதும்‌, இனிய நேம்‌ முழங்குவதும்‌, நீருண்ட மேகமென 
விளங்குவதுமான ஆச்சர்யமான பேரருளால்‌ நாங்கள்‌ பாதுகாப்பு 
உடையவர்களானோம்‌. 


(4) 


கதம்பவனமத்யகாம்‌ கனகமணடலோபஸ்திதாம்‌ 
ஷடம்புருஹ வாஸினீம்‌ ஸததஸித்த ஸெளதாமினீம்‌ 

விடம்பிதஜபாருசிம்‌ விகச சந்தர சூடாமணிம்‌ 
தரிலோசன குடும்பினீம்‌, த்ரிபுரஸுந்தரீ மாச்ரயே।॥ 


கதம்பவனத்திற்குள்‌ வசிப்பவளும்‌, கங்கமயமான 
மண்டலத்நினுள்‌ ஆறு தாம்ரை மலர்களில்‌ வசிப்பவளாய்‌ 
எப்பொழுதும்‌ ஒளிரும்‌ மின்னலாய்‌ இருப்பவ்ளும்‌, ஜபா 
புஷ்பம்‌ போல்‌ செந்நிறமானவளும்‌, ஒளிரும்‌ சந்திரக்கலையணிந்‌. 
தவளும்‌ ஆன முக்கண்ணரான பரமேச்வரன்‌ மனையாளான 
த்ரிபுரசுந்கரியை சரணடைகிறேன்‌. | 


(5) 


I ஸ்வன்‌ வ்‌, | 
ன்ஸ்‌ விபஞ்சிகாம்‌ குடிலகுந்தலாலங்கருதாம்‌ 
குசேசய நிவாஸினிம்‌ குடிலசித்தவித்வேஷிணிம்‌ |. 
மதாருண விலோசனாம்‌ மனஸிஜாரிஸம்மோஹினிம்‌ 


மதங்கமுனிகன்யகாம்‌ மதுரபாஷிணீமாச்ரயே ॥ 


மார்பகங்களோடு ஒட்டிய வீணையும்‌, மேடு பள்ளமா 
குந்தலங்களும்‌ விளங்க; தாமரையில்‌ விற்றிருநது, கெட்ட 
மனதுடையோரை வெறுத்து ஒதுக்கி, மதமேறிய கண்களோடு, 
மன்மதனையடக்கிய பரமனை மயக்குகின்ற, ம்தங்கமுனிவர்‌ 
மகளான, இனிய பேச்சுடைய மகேச்வரியை சரண்‌ 
அடைகிறேன்‌. 


(6) 


ஸ்மரேத்‌ ப்ரகதமபுஷ்பிணிம்‌ ர௬ுதிரபிந்து நீலாம்பராம்‌ 
கருஹீதமது பாத்ரிகாம்‌ 
மதவிகூர்ணநேத்ராஞ்சலாம்‌ । 
கனஸ்தனபரோந்நதாம்‌ கலித சூலிகாம்‌ சயாமலாம்‌ 
தரிலோசன குடும்பினீம்‌ தரிபுர ஸுந்தர மாசரயே ॥ 


மன்மதனின்‌ முதல்‌ பாணமான தாமரை மலர்‌ கொண்ட 
வளும்‌, ரத்தப்‌ பொட்டுகளடங்கிய நீல வஸ்திரம்‌ தரித்தவளும்‌, 
கையில்‌ மது பாத்‌ திரமேந்தியவளும்‌, மதமேறிய கண்களும்‌, 
பருத்த ஸ்தனங்களும்‌, அவிழ்ந்த முடியும்‌ கொண்டு கருத்த 
மேனியளான முக்கண்ணரின்‌ மனைவியை தரிபுர சுந்தரியை 
சரண்‌ அடைகிறேன்‌. 


ஸகுங்கும விலேபனாம்‌ அலகசும்பி கஸ்தூரிகாம்‌ 
ஸ்மந்தஹஸிகேக்ஷணாம்‌ ஸசரசாப பாசாங்குசாம்‌ । 
அசேஷஜன மோஹினீம்‌ அருணமால்ய பூஷாம்பராம்‌ 
ஐபாகுஸுப பாஸுராம்‌ ஜபவிதெள 
ஸ்மராம்யம்பிகாம்‌ ॥ 


ஜபம்‌ செய்யும்பொழுது ஜபாபுஷ்பம்‌ போல்‌ விளங்கும்‌ 
அம்பிகையை நான்‌ ஸ்மரிக்திறேன்‌. அந்த அம்பிகையானவள்‌ 
குங்குமப்‌ பூச்சுடனும்‌, அலகங்களைத்‌ தொடும்‌ கஸ்தூரி 
திலகத்துடனும்‌ விளங்குகிறாள்‌. புன்முறுவல்‌ பூத்த 
கண்களுடனும்‌ வில்‌, பானம்‌, பாசம்‌, அங்குசம்‌ ஏந்திய 
கைகளுடனும்‌ அதில ஜனங்களையும்‌ கவர்ந்து மோஹிக்கச்‌ 
செய்கிறாள்‌ அம்பிகை. சிவந்த மாலைகளும்‌, ஆபரணங்களும்‌, 
வஸ்திரமும்‌ தரித்தவள்‌ அவள்‌. 


11 


புரந்தர புரந்த்ரிகா சிகுரபந்த ஸைரந்த்ரிகாம்‌ 
பிதாமஹபதிவரதா படுபாடீரசாசாரதாம்‌ | 

முகுந்த ரமணீமணிீ லஸதலங்க்ரியா காரிணீம்‌ 
பஜாமி புவம்பிகாம்‌ ஸுரவதூடிகா சேடிகாம்‌ ॥ 


தேவமங்கையரை வேலைக்காரிகளாகக்‌ கொண்டுள்ள 
புவன மாதாவான அம்பிகையை சேவிக்கிறேன்‌. இந்திரன்‌ 
மனைவி, அம்பிகையின்‌ தலையை வாரிப்பின்னும்‌ ஒப்பனைக்‌ 
காரியாகவும்‌, ஸரஸ்வதிதேவி, அம்பிகையின்‌ உடலை சந்தனக்‌ 
குழம்பால்‌ பூசும்‌ தங்கையாகவும்‌, ல்ஷ்மீதேவி, பல ஆபரணங்்‌ 
களால்‌ அம்பிகையை அழகுபடுத்தும்‌ மாதுவாகவும்‌ 
பணிபுரிகிறார்கள்‌. 

ஸ்ரீ தரிபுரஸ*ந்தரி அஷ்டகம்‌ முற்றிற்று 


12 


